11. தேவன்‌ பேரில்‌ வைக்கும்‌ வீசுவாசம்‌ 
1. விசுவாசம்‌ 


1.1. விசுவாசம்‌ இரட்சிப்புக்காக சத்தியத்தின மகயாளுகிறது 


நீங்கள்‌ விசுவாசத்தின்‌ முக்கியத்துவத்தினை உணரவில்லையென்றால்‌, உங்களால்‌ அதிகமாய்‌ 
வேதத்தினை படிக்க முடியாது. ஒரு பாவி விசுவாசத்தினைத்‌ தவிர்த்து இரட்சிக்கப்பட 
முடியாது. 


கிருபையினாலே விசுவாசத்தைக்கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌; இது உங்களால்‌ 
உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு 


ஒருவரும்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால்‌ உண்டானதல்ல; (எபே 2:8-9) 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ குறித்து நான்‌ வெட்கப்படேன்‌; முன்பு பூதரிலும்‌ பின்பு 
கிரேக்கரிலும்‌ விசுவாசிக்கறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது 
தேவபெலனாயிருக்கிறது. 

விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால்‌ 
உண்டாகும்‌ தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்தச்‌ சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
(ரேமர்‌ 2:16-17) 


ஆகையால்‌ இந்த வார்த்தைகளைக்‌ குறித்து கருத்தாய்‌ நாம்‌ ஆராய வேண்டியது 
அவசியமாய்‌ இருக்கிறது. 


1.2. விசுவாசம்‌ என்றால்‌ என்ன? 


விசுவாசம்‌ மூன்று காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அவையாவன; அறிவு, 
நம்பிக்கை, சார்ந்துகொள்ளாதல்‌. விசுவாசம்‌ என்பது தனிப்பட்ட உறுதி. நாம்‌ ஒவ்வொரு நாள்‌ 
உரையாடல்களிலும்‌ வார்த்தைகளை இப்படியாய்ப்‌ பயன்படூத்துகிறோம்‌; “நான்‌ 100/100 
என்னுடைய மருத்துவரை முழுமையாக நம்புகிறேன்‌ என்று. இதன்‌ பொருள்‌ என்னுடைய 
காரியத்தில்‌ அவரையே சார்ந்திருக்கிறேன்‌ என்பதாகும்‌. 


ஆகையால்‌ வேதத்தில்‌ விசுவாசம்‌ என்பது தேவன்‌ பேரில்‌ வைக்கும்‌ தனிப்பட்ட உறுதியான 
நம்பிக்கையாகும்‌. அவர்‌ என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்பி, நம்மை இரட்சிக்கும்படி 
அவரை சார்ந்து கொள்வதேயாகும்‌. 


விசுவாசமானது நம்ப்ப்படுகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ 
நிச்சயமுமாயிருக்கிறது. (எபிரெயர்‌ 11:1) 

உன்‌ சந்ததி இவ்வளவாயிருக்கும்‌ என்று சொல்லப்பட்டபடியே, தான்‌ அநேக ஜாதிகளுக்குத்‌ 
தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்‌, அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்‌. 
(ரோமர்‌ 4:18) 


1.3. எதள்‌ பேரில்‌ விசுவாசம்‌ வக்க 6வ௱ர்௫ம்‌? 


காணப்படாதவைகளின்‌ நிச்சயம்‌ என்று வேதம்‌ கூறுகிறது. காணப்படாதவைகள்‌ என்றால்‌ 
கண்களுக்குப்‌ புலப்படாதவைகள்‌, கண்களுக்குப்‌ புலப்படாதவைகளை நாம்‌ 
வேதவார்த்தைகளின்‌ படியே அறிகிறோம்‌. எனவே வேதவாக்கியங்களின்‌ மேல்‌ வைக்கப்படுகுற 
உறுதியான நம்பிக்கையே விசுவாசம்‌. 

விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ 
நிச்சயமுமாயிருக்கிறது. 


அதினாலே முன்னோர்கள்‌ நற்சாட்சிபெற்றார்கள்‌. 


விசுவாசத்தினாலே நாம்‌ உலகங்கள்‌ தேவனுடைய வார்த்தையினாலே 
உண்டாக்கப்பட்டதென்றும்‌, இவ்விதமாய்‌, காணப்படுகிறவைகள்‌ தோன்றப்படுகிறவைகளால்‌ 
உண்டாகவில்லையென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. (எபிரெயர்‌ 11:1) 


1.4. விசுவாசத்தினை எப்படி அடையலாம்‌? 


ஆனால்‌ ஒரு மனிதன்‌ எப்படி விசுவாசத்தினைப்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌ என்றால்‌; பதில்‌ 
ரோமர்‌ 10:17- ல்‌ இருக்கிறது. 


ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலேவராம்‌, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்‌. 
(ரோமர்‌ 10:17) 


1.5. எது விசுவாசத்தினன அனடயும்‌ மெய்ப்பொருளாயிருக்கிறது. 


விசுவாசம்‌ மெய்ப்பொருளை உடையதாயிருக்க வேண்டும்‌. இப்‌ பொருள்‌ ஒரு நபராக, 
அதாவது உறவினராக, நண்பனாக, அல்லது ஆகாயவிமானம்‌, பொருட்களை உயரே 
தூக்கும்‌ ஒரு எந்திரம்‌ போன்ற நம்முடன்‌ நெருக்கமாயிருக்கிற ஒரு பொருளாகலாம்‌. இது 
விசுவாசத்தினை வைக்கப்‌ போதுமானதல்ல. 

விசுவாசத்தினை தகுதியான மெய்ப்‌ பொருளின்‌ மேல்‌ வைக்க வேண்டும்‌. ஒரு வேளை 
நீங்கள்‌ விசுவாசிக்கலாம்‌ ; இந்த ஆகாய விமானம்‌ பறக்கும்‌, இந்த ஆகாய விமானம்‌ 
உங்களை ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு கொண்டு செல்லும்‌, இந்த 
விமானத்தினை விமானி பறக்கப்‌ பண்ணவும்‌ உங்களை எங்கே போக விரும்புகிறீர்களோ 
அங்கே உங்களைக்‌ கொண்டு போகவும்‌ முடியும்‌ என்று. இது இந்தப்‌ பயணத்தினை 
சந்தோசமாக்கும்‌ என்று கூட நீங்கள்‌ விசுவாசிக்கலாம்‌. தங்கள்‌ விமானத்தில்‌ இருக்கையைப்‌ 
பிடிக்கிற வேலையை மட்டும்‌ செய்யும்படி உங்களுக்காக விடப்பட்டுள்ளது. இதன்‌ பேரில்‌ 
நீங்கள்‌ விசுவாசத்தினை செயல்படுத்த வேண்டும்‌. அது வரைக்கும்‌ நீங்கள்‌ பேசலாம்‌ 
மற்றவர்களிடம்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லலாம்‌, அதை உரிமை பாராட்டலாம்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
விமானத்தில்‌ ஏற விசுவாசத்தினை செயல்படுத்தாதவரை அது முடியாது. உண்மையான 
விசுவாசத்திற்கு செயல்பாடு அவசியம்‌. 


வேதம்‌ சொல்லுகிறது ... 

அப்படியே விசுவாசமும்‌ கிரியைகளில்லாதிருந்தால்‌ தன்னிலேதானை செத்ததாயிருக்கும்‌. 
ஒருவன்‌: உனக்கு விசுவாசமுண்டு, எனக்குக்‌ கிரியைகளுண்டு; கிரியைகளில்லாமல்‌ உன்‌ 
விசுவாசத்தை எனக்குக்‌ காண்பி, நூன்‌ என்‌ விசுவாசத்தை என்‌ கிரியைகளினாலலே உனக்குக்‌ 
கரணபிப்பேன்‌ என்பானை. (யாக்கோபு 2:17-18) 


விசுவாசத்தினை அமையும்‌ மெய்யான பொருளாக செயல்பாடே இருக்கிறது, 


1.6. விசுவாசத்தை எங்கே ககர்டடையலாம்‌? 

நம்மை சுற்றியுள்ள உலகத்தினைப்‌ பார்க்கும்‌ போது, சிலர்‌ தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌ 
இல்லாததால்‌; அதன்‌ விளைவாக இரட்சிப்பில்லாமல்‌ இருக்கிறதைப்‌ பார்க்கிறோம்‌. இது 
நம்மை உண்மையான கருத்துடன்‌ விசுவாசத்தின்‌ ஆதாரத்தினை ஆராயும்படி செய்கிறது. 
இந்த விசுவாசம்‌ ஒரு தேவனுடைய கொடையாக இருக்கிறது. 

யோவான்‌ பிரதியுத்தரமாக: பரலோகத்திலிருந்து ஒருவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டாலொழிய , 
அவன்‌ ஒன்றையும்‌ பெற்றுக்கொள்ளமாட்டான்‌. (யோவான்‌ 3:27) 

தேவம்‌ அவரை வீசுனாசிக்கும்படி மணிதணுக்கு வல்லமையைக்‌ கெொழுக்கறரர்‌. 


ஆகையால்‌ ஒரு மனிதன்‌ தேவனிடத்தில்‌ விசுவாசத்தினை உடையவனாக இல்லை என்றால்‌, 
வேதத்தினை முதலாவதாக வாசிக்க வேண்டும்‌. அப்படி வாசிக்கும்போது கீழ்கண்டவாறு 
ஜெபிக்கவேண்டும்‌, “தேவனே இந்தப்‌ புத்தகம்‌ உம்முடைய வார்த்தையாக இருக்குமானால்‌. 
இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரனாக இருப்பாரனால்‌, அவர்‌ எனக்காக 
மரித்திருப்பாரானால்‌, இந்த வேதத்தில்‌ எழுதப்பட்டவைகளை எனக்கு வெளிப்படுத்தும்‌ என்று.” 
அவருடைய சித்தத்தினை செய்ய நினைக்கிற எந்த மனிதனும்‌ அவரை அறிந்து 
கொள்ளுவான்‌ என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ அவன்‌ இந்த உபதேசம்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதோ, நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறனோ என்று அறிந்துகொள்ளுவான்‌. 
(யோவான்‌ 7:17.) 


1.7. விசுவாசத்தினால்‌ உ௱ர்டாரும்‌ பலள்‌ 


உண்மையான விசுவாசம்‌ ஒருபோதும்‌ பலனின்றிப்‌ போகாது. கர்த்தரை நம்புகிற ஒருவரும்‌ 
வீணாய்ப்‌ போவதில்லை. விசுவாசமானது மூன்று காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது 
என்பதை நினைவில்‌ கொள்க: அறிவு, நம்பிக்கை, பற்றுறுதி. தன்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்பி இயேசுவை நோக்கிப்‌ பார்க்கிற எந்த ஓரு பாவியம்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 


பிதாவானவர்‌ எனக்குக்‌ கொடுக்கிறயாவும்‌ என்னிடத்தில்‌ வரும்‌; என்னிடத்தில்‌ வருகிறவனை 
நான்‌ புறம்பே தள்ளுவதில்லை.(யோவான்‌ 6:37) 

1.8. விசுவாசம்‌ என்பது ஒரு ஆவிக்குரிய வல்லமை 

விசுவாசம்‌ ஒரு ஆவிக்குரிய வல்லமையாயிருக்கிறது, மனிதனுடைய ஆவியுடன்‌ 
சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. 

வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும்‌, வேறொருவனுக்கு அந்த 
ஆவியினாலேயே குணமாக்கும்‌ வரங்களும்‌, (1 கொரி 12 : 9) 

ஆவியின்‌ கனியோ, அன்பு, சந்தோஷம்‌, சமாதானம்‌, நீடியபொறுமை, தயவு, நற்குணம்‌, 
விசுவாசம்‌, (கலாத்தியர்‌ 5:22) 

1.9. அன்பு விசுவாசத்தின்‌ மிகப்பெரிய சக்தியாய்‌ இருக்கிறது. 

1 கொரி 13:13. இப்பொழுது விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருக்கிறது; 
இவைகளில்‌ அன்பே பெரியது. 

கலா-5:6 கிறிஸ்து  இயேசுவினிடத்தில்‌ விருத்தசேதனமும்‌ விருத்தசேதனமில்லாமையும்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது, அன்பினால்‌ கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்‌, 

எபேசி 6:23. பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினாலும்‌, சகோதரருக்குச்‌ 
சமாதானமும்‌ விசுவாசத்தோடுகூடிய அன்பும்‌ உண்டாவதாக. 


1.10 எஜிர்பா£ப்பு உயர்ந்த இரகமான விசுவாசமாய்‌ இருக்கிறது 


சங்கீதம்‌ 144:13. எங்கள்‌ களஞ்சியங்கள்‌ சகலவித வஸ்துக்களையும்‌ கொடுக்கத்தக்கதாய்‌ 
நம்பியிருக்கும்‌; எங்கள்‌ கிராமங்களில்‌ எங்கள்‌ ஆடுகள்‌ ஆயிரம்‌ பதினாயிரமாய்ப்‌ பலுகும்‌. 


சங்கீதம்‌ 27:13. நானோ, ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக்‌ காண்பேன்‌ 
என்று வீசுவாசியாதிருந்தால்‌ கெட்டுப்போயிருப்பேன்‌. 


2. தவண்‌ பேரில்‌ வவக்கும்‌ விசுவாசம்‌ 


எபிரெயர்‌ 6:1. ஆகையால்‌, கிறிஸ்துவைப்பற்றிச்‌ சொல்லிய மூல உபதேச வசனங்களை 
நாம்விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்கலாகும்‌ மனந்திரும்புதல்‌, தேவன்பேரில்‌ வைக்கும்‌ 
விசுவாசம்‌, 


2. ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம்‌, கைகளை வைக்குதல்‌, மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌, 
நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும்‌ போடாமல்‌, 
பூரணராகும்படி கடந்துபோவோமாக. 


2.1, இ£யசுவ விசுவாசத்தினை துவக்குகிறவரும்‌ முடிக்கிறவருமாய்‌ இருக்கிறார்‌. 


எபிரெயர்‌ 12:1. ஆகையால்‌, மேகம்போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்க, பாரமான யாவற்றையும்‌, நம்மைச்‌ சுற்றி நெருக்கிநிற்கிற பாவத்தையும்‌ 
தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத்‌ துவக்குகிறவரும்‌ முடிக்கறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, 
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்‌ பொறுமையோடே ஓடக்கடவோம்‌; 


2.2, இ£யசு தவன்‌, எனவே எள்ளிடத்திலும்‌ விசுவாசமாயிருங்கள்‌ என்கிறார்‌. 

யோவான்‌ 14:1. உங்கள்‌ இருதயம்‌ கலங்காதிருப்பதாக; தேவனிடத்தில்‌ விசுவாசமாயிருங்கள்‌, 
என்னிடத்திலும்‌ விசுவாசமாயிருங்கள்‌. 

2.3, 8நவர௱ிடத்திலிருந்து வந்தவர்‌ தேவனிடத்திற்கு மறுபடியும்‌ சென்றவர்‌. 

யேவான்‌ 16:27. நீங்கள்‌ என்னைச்‌ சிநேகித்து, நான்‌ தேவனிடத்கிவிருந்து 
புறப்பட்டுவந்தேனென்று விசுவாசிக்கிறபழி.யினால்‌ பிதா தாமே உங்களைச்‌ சிநேகிக்கிறார்‌. 

28. நாண்‌ பிதாவினி த்திவிருந்து புறப்பட்டு உலகத்திலே ௮வநகேன்‌ மறுபடியும்‌ 
உலகத்தைவிட்டுப்‌ பிதாவினிடத்திற்கு.ப்‌ போகிறேன்‌ என்றார்‌. 

29. அவருடைய சீஷர்கள்‌ அவரை நோக்கி: இதோ, இப்பொழுது நீர்‌ உவமையாய்ப்‌ 
பேசாமல்‌, வெளிப்படையாய்ப்‌ பேசுகிறீர்‌. 

30. நீர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறீர்‌ என்றும்‌, ஒருவன்‌ உம்மை வினாவ 
வேண்டுவதில்லையென்றும்‌, இப்பொழுது அறிந்திருக்கிறோம்‌; இதினாலே நீர்‌ 
தேவனீடத்திலிருந்து வந்தரென்று விசுவாசிக்கிறோம்‌ என்றார்கள்‌. 


2.4, இ£யசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள்‌ விசுவாசிக்க 6வர௱ர்டம்‌ 


யோவான்‌ 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எண்று நுங்கள்‌ 
விசுவாசிக்கும்படியாகவும்‌, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்தியஜீவனை 
அடையும்படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


2.5, பிதா அணுப்பினவலர விசுவாசிப்ப8த்‌ தவனுக்கேற்ற விரிய 

யோவான்‌ 6:28. அப்பொழுது அவர்கள்‌ அவரை நோக்கி: தேவனுக்கேற்ற கிரியைகளை 
நடப்பிக்கும்படி நாங்கள்‌ என்னசெய்ய வேண்டும்‌ என்றார்கள்‌. 

29. இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: அவர்‌ அனுப்பினவரை நீங்கள்‌ விசுவாசிப்பதே 
தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார்‌. 

2.6, பிதாவாகிய 8தவள்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


கொலோ 2: 12. ஞானஸ்நானத்தில்‌ அவரோடேகூட அடக்கம்பண்ணப்பட்டவர்களாகவும்‌, 
அதிலே அவரை மரித்தோரிலிருந்தெழுப்பின தேவனுடைய செயலின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தினாலே அவரோடேகூட எழுந்தவர்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌. 


2.7, இ௦யர மாம்சத்தில்‌ வெளிப்பட்ட தவண்‌ 


1தீமோ16. அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ ஒப்புக்கொள்ளுகிறபடியே 
மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நீதியுள்ளவரென்று 
விளங்கப்பட்டார்‌, தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டார்‌, 
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. 


2.8, தவன்‌ பேரில்‌ விசுவாசம்‌ கொளர்௫ கூழ்நிறலகளுக்கு 8நராகப்‌ பேச£வ௫ர்டும்‌ 
மாற்கு11:22. இயேசு அவர்களை நோக்கி: தேவனிடத்தில்‌ விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள்‌. 


23. எவனாகிலும்‌ இந்த மலையைப்‌ பார்த்து: நீ பெயர்ந்து, சமுத்திரத்திலே தள்ளுண்டுபோ 
என்று சொல்லி, தான்‌ சொன்னபடியே நடக்கும்‌ என்று தன்‌ இருதயத்தில்‌ சந்தேகப்படாமல்‌ 
விசுவாசித்தால்‌, அவன்‌ சொன்னபடியே ஆகும்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 


2.9, 6தவன்‌8மல்‌ உள்ள விசுவாசத்தினால்‌ நீதிமான்‌ பிழழப்பான்‌. 
ஆபகூக்‌ 2:4 இதோ, அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்‌ 
செம்மையானதல்ல; தன்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌. 


ரோமர்‌ 1: 17. விசுவாசத்தினாலே நதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்தச்‌ சுவிசேஷத்தினால்‌ 
வெளிப்படூத்தப்படுகிறது. 


கலாத்தியர்‌ 3: 11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும்‌ தேவனிடத்தில்‌ 
நீதிமானாகிறதில்லையென்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில்‌, ஸிசவாசத்தினாலே 
நீதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறதே. 

ஏபிரெயர்‌ 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌, பின்வாங்கிப்போவானானால்‌ 
அவன்மேல்‌ என்‌ ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார்‌. 


2.10, விசுவாசிக்கிறவன்‌ பதறாள்‌ 


ஏசாயா28:16. ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறதாவது: இதோ, அஸ்திபாரமாக 
ஒரு கல்லை நான்‌ சீயோனிலே வைக்கிறேன்‌; அது பரீட்சிக்கப்பட்டதும்‌, விலையேறப்பெற்றதும்‌, 
திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும்‌, விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌. 


2.11, 8தவள௱ிடத்தில்‌ விசுவாசமாயிருப்பவன்‌ எவனோ அவள்‌ வெட்கப்பநூவதில்லல 


ரோமர்‌9:33. இதோ, இடறுதற்கான கல்லையும்‌, தவறுதற்கான கன்மலையையும்‌, சீயோனில்‌ 
வைக்கிறேன்‌; அவரிடத்தில்‌ விசுவாசமாயிருப்பவன்‌ எவனோ அவன்‌ வெட்கப்படுவதில்லை 
என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. 

1பேதுரு 2:6-8. அந்தப்படியே: இதோ, தெரிந்துகொள்ளப்பட்டதும்‌ 
விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில்‌ வைக்கிறேன்‌; அதின்மேல்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. 

7. ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது; 
கீழ்ப்படியாமலிருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ கட்டுகிறவர்களால்‌ தள்ளப்பட்ட பிரதான 
மூலைக்கல்லாகிய அந்தக்‌ கல்‌ இடறுதற்கேதுவான கல்லும்‌ விழுதற்கேதுவான 
கன்மலையுமாயிற்று; 

8. அவர்கள்‌ திருவசனத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள்‌; அதற்கென்றே 
நியமிக்கப்பட்டவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


2.12, இ£யசு தேவ குமாரன்‌ என்பது அறிந்து விசுவாசிக்கிறவன்‌ பாக்கியவான்‌ 


மத்தேயு 16:13-17. பின்பு, இயேசு பிலிப்புச்‌ செசரியாவின்‌ திசைகளில்‌ வந்தபோது, தம்முடைய 
சீஷரை நோக்கி: மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள்‌ யார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌ என்று 
கேட்டார்‌. 

14. அதற்கு அவர்கள்‌: சிலர்‌ உம்மை யோவான்ஸ்நானன்‌ என்றும்‌, சிலர்‌ எலியா என்றும்‌; 
வேறு சிலர்‌ எரேமியா, அல்லது தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
என்றார்கள்‌. 

15. அப்பொழுது அவர்‌: நீங்கள்‌ என்னை யார்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌ என்று கேட்டார்‌. 

16. சீமோன்‌ பேதுரு பிரதியுத்தரமாக: நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து 
என்றான்‌. 

17. இயேசு அவனை நோக்கி: யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனை, நீ பாக்கியவான்‌; 
மாம்சமும்‌ இரத்தமும்‌ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதா 
இதை உனக்கு வெளிப்படுத்தினார்‌. 


2.13, இ£யசு 8தவ குமாரன்‌ என்பதை அறிந்து விசுவாசிக்கிறவன்‌ கெட்டூப்போவதில்லை. 


யோவான்‌ 3:15. தன்னை விசுவாசிக்கறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ 
நிக்தியஜீவனை அடையும்படிக்கு, உயர்த்தப்படவேண்டும்‌. 

16. தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 

17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய குமாரனை 
உலகத்தில்‌ அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை 
அனுப்பினார்‌. 


18. அவரை விசுவாசிக்கிறவன்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படான்‌; விசுவாசியாதவனோ, 
தேவனுடைய ஒரேபேறோன குமாரனுடைய நாமத்தில்‌ விசுவாசமுள்ளவனாயிராத.பமியினால்‌, 
அவன்‌ ஆக்கினைத்‌ தர்ப்புக்குட்பட்டாயிற்று. 

2.14, இ8யசுவவப்பற்றும்‌ விசுவாசத்தினன உடையவர்கள்‌ 6தவளாலே பிறந்தவர்கள்‌. 

யேவான்‌ 1:12. அவருடைய நாமத்தின்மேல்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ அவரை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ எத்தனைபேர்களோ, அத்தனைபேர்களும்‌ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, 
அவர்களுக்கு அதிகாரங்‌ கொடுத்தார்‌. 

13. அவர்கள்‌, இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய 
சித்தத்தினாலாவது பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌. 

2.15, இயசுலவப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம்‌. 

தேவனாலே பிறந்தவர்கள்‌ உலகத்தை ஜெயிப்பவர்கள்‌. நம்முடைய விசுவாசமே உலகத்தை 
ஜெயிக்கிற ஜெயம்‌. 

1 யோவான்‌ 5:4. தேவனால்‌ பிறப்பதெல்லாம்‌ உலகத்தை ஜெயிக்கும்‌; நம்முடைய விசுவாசமே 
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்‌. 

5. இயேசுவானவர்‌ தேவனுடைய குமாரனென்று விகுவாசிக்கிறவனையன்றி உலகத்தை 
ஜெயிக்குறவன்‌ யார்‌? 

கலாத்தியர்‌3:26. நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறீர்களே. 

1யோவான்‌ 4:17. நியாயத்தீர்ப்புநாளிலே நமக்குத்‌ தைரியமுண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு 
நம்மிடத்தில்‌ பூரணப்படுகிறது; ஏனென்றால்‌, அவர்‌ இருக்கிறபிரகாரமாக நாமும்‌ இவ்வுலகத்தில்‌ 
இருக்கிறோம்‌. 


2.16, உலகரட்சகர்‌ எண்று அறிந்து விசுவாசிக்க 8வ௱ர்௫ம்‌. 


யோவான்‌ 4: 42. அந்த ஸ்திரீயை நோக்கி: உன்‌ சொல்லினிமித்தம்‌ அல்ல, அவருடைய 
உபதேசத்தை நாங்களே, கேட்டு, அவர்‌ மெய்யாய்‌க்‌ கறிஸ்துவாகிய உலகரட்சகர்‌ என்று 
அறிந்து வீசுவாசிக்கிறோம்‌ என்றார்கள்‌. 

2.17, விசுவாசிக்கும்படி இயேசு தன்னன வளிப்படுத்துகிறார்‌. 

யோவான்‌ 9:35. அவனை அவர்கள்‌ புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, அவனைக்‌ 
கண்டபோது: நீ தேவனுடைய குமாரனிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறாயா என்றார்‌. 

36. அதற்கு அவன்‌: ஆண்டவரே, அவரிடத்தில்‌ நான்‌ விசுவாசமாயிருக்கும்‌ படிக்கு அவர்‌ யார்‌ 
என்றான்‌. 

37. இயேசு அவனை நோக்கி: நீ அவரைக்‌ கண்டிருக்கிறாய்‌, உன்னுடனே பேசுகிறவர்‌ 
அவர்தான்‌ என்றார்‌. 

38. உடனே அவன்‌: ஆண்டவரே விசுவாசிக்கிறேன்‌ என்று சொல்லி, அவரைப்‌ 
பணிந்துகொண்டான்‌. 


அப்போ 9:5. அதற்கு அவன்‌: ஆண்டவரே, நீர்‌ யார்‌, என்றான்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: ந்‌ 
துன்பப்படுத்துகிற இயேசு நானே; முள்ளில்‌ உதைக்கிறது உனக்குக்‌ கடினமாம்‌ என்றார்‌. 


2.18, பவுல்‌ எனக்குச்‌ சொல்லப்பட்ட பிரகாரமாக6வ நடக்கும்‌ என்று 8தவரிடத்தில்‌ நம்பிக்றுகயாயிருக்கிறோள்‌. 

அப்போ 27:23. ஏனென்றால்‌, என்னை ஆட்கொண்டவரும்‌ நான்‌ சேவிக்கிறவருமான 
தேவனுடைய தூதனானவன்‌ இந்த இராத்திரியிலே என்னிடத்தில்‌ வந்துநின்று: 

24. பவுலே, பயப்படாதே, நீ இராயனுக்குமுன்பாக நிற்கவேண்டும்‌. இதோ, உன்னுடனேகூட 
யாத்திரைபண்ணுகற யாவரையும்‌ தேவன்‌ உனக்குத்‌ தயவுபணர்ணினார்‌ என்றான்‌. 

25. ஆனபடியினால்‌ மனுஷரே, திடமனதாயிருங்கள்‌. எனக்குச்‌ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே 
நடக்கும்‌ என்று தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்கிறேன;. (complete confidant) 


லூக்கா 8:50. இயேசு அதைக்‌ கேட்டு: பயப்படாதே; விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது 
அவள்‌ இரட்சிக்கப்படுவாள்‌ என்றார்‌. (Only Believe) 


2.19 பிள்பு விசுவாசத்தின்‌ மிகப்பெரிய சக்தியாய்‌ இருக்கிறது. 


1 கெரி 13:13. இப்பொழுது விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருக்கிறது; 
இவைகளில்‌ அன்பே பெரியது. 


கலாத்‌ 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில்‌ விருத்தசேதனமும்‌ விருத்தசேதனமில்லாமையும்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது, அன்பினால்‌ கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்‌. 

எபே 6:23. பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினாலும்‌, சகோதரருக்குச்‌ 
சமாதானமும்‌ விசுவாசத்தோடுகூடிய அன்பும்‌ உண்டாவதாக. 


2.20 எதிர்பார்ப்பு உயர்ந்தரகமான விசுவாசமாய்‌ இருக்கிறது. 

சங்‌ 144:13. எங்கள்‌ களஞ்சியங்கள்‌ சகலவித வஸ்துக்களையும்‌ கொடுக்கத்தக்கதாய்‌ 
நிரம்பியிருக்கும்‌; எங்கள்‌ கிராமங்களில்‌ எங்கள்‌ ஆடூகள்‌ ஆயிரம்‌ பதினாயிரமாய்ப்‌ பலுகும்‌. 
சங்‌ 2713. நானோ, ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக்‌ காண்பேன்‌ என்று 
விசுவாசியாதிருந்தால்‌ கெட்டூப்போயிருப்பேன்‌. 


3. தவன்‌ பேரில்‌ வக்கம்‌ விசுவாசம்‌ விசுவாசத்திற்கான எருத்துக்காட்டுகள்‌. 


வேதாகமம்‌ விசுவாசத்திற்கான எடுத்துக்காட்டுகளால்‌ நிறைந்துள்ளது. எபிரெயர்‌ 11ம்‌ 
அதிகாரமானது “விசுவாசத்தின்‌ மேன்மையின்‌ வரிசை” என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில்‌ 
இது குறிப்பிட்ட விசுவாச வீரர்கள்‌, வீராங்கனைகள்‌ பட்டியலை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 


இதற்கு இரண்டு சம்பவங்கள்‌ மேற்கோளாக காட்டப்பட்டூுள்ளது. முதலாவது மத்தேயு 8:5 
ல்‌ நூற்றுக்கதிபதியின்‌ விசுவாசம்‌. கிறிஸ்து சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்வதின்‌ மூலம்‌ 
தன்‌ வேலைக்காரனை சொஸ்தமாக்கமுடியும்‌ என்று நூற்றுக்கதிபதி  விசுவாசித்தான்‌. 
மற்றொன்று கானானியப்‌ பெண்ணின்‌ விசுவாசம்‌. மத்தேயு 15: 22-28. தெரிந்து கொள்ளப்பட்ட 
யூதர்களுக்குரிய அப்பத்தை புற ஜாதியாகிய தன்‌ பிள்ளைக்குத்‌ தரும்படி வேண்டிக்‌ 
கொண்டாள்‌. அவளது விசுவாசம்‌ ஆச்சரியப்படக்கூடியது, தீர்மானமானது. 


3.1. ஆபிரகாமின்‌ விசுவாசம்‌ 


கலாத்தியர்‌ 3:6. அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு நீதியாக 
எண்ணினார்‌. 

ரோமர்‌ 4:16. ஆதலால்‌, சுதந்தரமானது கிருபையினால்‌ உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது 
விசுவாசத்தினாலே வருகிறது; நியாயப்பிரமாணத்தைச்‌ சார்ந்தவர்களாகிய 
சந்ததியாருக்குமாத்திரமல்ல, நம்மெல்லாருக்கும்‌ தகப்பனாகிய ஆபிரகாமுடைய 
விசுவாசத்தைச்‌ சார்ந்தவர்களான எல்லாச்‌ சந்ததியாருக்கும்‌ அந்த வாக்குத்தத்தம்‌ 
நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படிவருகிறது. 

17 அநேக ஜாதிகளுக்கு உன்னைத்‌ தகப்பனாக ஏற்படுத்தினேன்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
அவன்‌ தான்‌ விசுவாசித்தவருமாய்‌, மரித்தோரை உயிர்ப்பித்து, இல்லாதவைகளை 
இருக்கிறவைகளைப்போல்‌ அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக 
நம்மெல்லாருக்கும்‌ தகப்பனானான்‌. 


18. உன்‌ சந்ததி இவ்வளவாயிருக்கும்‌ என்று சொல்லப்பட்டபடியே, தான்‌ அநேக 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்‌, அதை நம்பிக்கையோடே 
விசுவாசித்தான்‌. 

19. அவன விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவிலலை; அவன்‌ ஏறக்குறைய 
நூறுவயதுள்ளவனாயிருக்கும்போது, தன்‌ சரீரம்‌ செத்துப்போனதையும்‌, சாராருடைய கர்ப்பம்‌ 
செத்துப்போனதையும்‌ எண்ணாதிருந்தான்‌. 

20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தைக்குறித்து அவன்‌ அவீசுவாசமாய்ச்‌ சந்தேகப்படாமல்‌, 


21. தேவன்‌ வாக்குத்தத்தம்பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரென்று முழு 
நிச்சயமாய்‌ நம்பி, தேவனைமகிமைப்படுத்தி, விசுவாசத்தில்‌ வலலவனானான்‌. 


22. ஆகையால்‌ அது அவனுக்கு நதியாக எண்ணப்பட்டது. 
23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது, அவனுக்காகமாத்திரமல்ல, நமக்காகவும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ஆதி 24:7. என்னை என்‌ தகப்பனுடைய வீட்டிலும்‌ என்‌ இனத்தார்‌ இருக்கிற தேசத்திலுமிருந்து 
அழைத்து வந்தவரும்‌, உன்‌ சந்ததிக்கு இந்த தேசத்தைத்‌ தருவேன்‌ என்று எனக்குச்‌ சொல்லி 
ஆணையிட்டவருமான வானத்துக்குத்‌ தேவனாகிய கர்த்தர்‌, நீ அங்கேயிருந்து என்‌ 
குமாரனுக்கு ஒரு பெண்ணைக்‌ கொண்டுூவரும்படிக்கு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக 
அனுப்புவார்‌. 

எபி 11:17. மேலும்‌ விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கைப்‌ 
பலியாக ஒப்புக்கொடுத்தான்‌ 

18. ஈசாக்கினிடத்தில்‌ உன்‌ சந்ததி விளங்கும்‌ என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே; 
இப்படிப்பட்ட  வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றவன்‌, மரித்தோரிலிருந்துமெழுப்பத்‌ தேவன்‌ 
வல்லவராயிருக்கிறாரென்றெண்ன, 

19. தனக்கு ஒரேபேறானவனையே பலியாக ஓப்புக்கொடூத்தான்‌; மரித்தோரிலிருந்து அவனை 
பாவனையாகத்‌ திரும்பவும்‌ பெற்றுக்கொண்டான்‌. 


3.2. சாராளின்‌ விசுவாசம்‌ 


11. விசுவாசத்தினாலே சாராளும்‌ வாக்குத்தத்தம்பண்ணீனவர்‌ உண்மையுள்ளவரென்றெண்ணர, 
கர்ப்பந்தரிக்கப்‌ பெலனடைந்து, வயதுசென்றவளாயிருந்தும்‌ பிள்ளைபெற்றாள்‌. 


3.3. யுத்த முகத்தில்‌ தேவன்‌ பேரில்‌ நம்பிக்கையாய்‌ இருந்தார்கள்‌ 


நியாயாதிபதிகள்‌ 7:20. மூன்று படைகளின்‌ மனுஷரும்‌ எக்காளங்களை ஊதி, பானைகளை 
உடைத்து; தீவட்டிகளைத்‌ தங்கள்‌ இடது கைகளிலும்‌, ஊதும்‌ எக்காளங்களைத்‌ தங்கள்‌ 
வலது கைகளிலும்‌ பிடித்துக்கொண்டு, கர்த்தருடைய பட்டயம்‌ கிதியோனுடைய பட்டயம்‌ என்று 
சத்தமிட்டு, 

21. பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ அவரவர்‌ தங்கள்‌ நிலையில்‌ நின்றார்கள்‌; அப்பொழுது 
பாளயத்தில்‌ இருந்தவர்கள்‌ எல்லாரு.ம்‌ சிதறிக்‌ கூக்குரலிட்டு, ஓடிப்போனார்கள்‌. 


3.3.(1) யானத்தானின்‌ விசுவாசம்‌ 


1 சாமு 14:6. யோனத்தான்‌ தன்‌ ஆயததாரியாகிய வாலிபனை நோக்கி: விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்களுடைய அந்தத்‌ தாணையத்துக்குப்‌ போவோம்‌ வா; ஒருவேளை கர்த்தர்‌ 
நமக்காக ஒரு காரியம்‌ செய்வார்‌; அநேகம்பேரைக்‌ கொண்டாகிலும்‌, கொஞ்சம்பேரைக்‌ 
கொண்டாகிலும்‌, ரட்சிக்கக்‌ கர்த்தருக்குக்‌ தடையில்லை என்றான்‌. 


3.8. (2) தாவ்நு தன்‌ தடியில்‌ நம்பிக்க ரவக்கவில்லை 8ீதவன்8மேல்‌ நம்பிக்க வவத்தான்‌ 


1 சாமு 17:37. பின்னும்‌ தாவீது: என்னைச்‌ சிங்கத்தின்‌ கைக்கும்‌ கரழயின்‌ கைக்கும்‌ 
தப்புவித்த கர்த்தர்‌ இந்தப்‌ பெலிஸ்தனுடைய கைக்கும்‌ தப்புவிப்பார்‌ என்றான்‌; அப்பொழுது 
சவுல்‌ தாவீதைப்‌ பார்த்து: போ. கர்த்தர்‌ உன்னுடனேகூட இருப்பாராக என்றான்‌. 

1 சாமு 17:45. அதற்குத்‌ தாவீது பெலிஸ்தனை நோக்கி: நீ பட்டயத்தோடும்‌ ஈட்டியோடும்‌ 
கேடகத்தோடும்‌ என்னிடத்தில்‌ வருகிறாய்‌; நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய 
இராணுவங்களின்‌ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாமத்தினாலே உன்னிடத்தில்‌ 
வருகிறேன்‌. 

46. இன்றையதினம்‌ கர்த்தர்‌ உன்னை என்‌ கையில்‌ ஓஒப்புக்கொடூப்பார்‌; நான்‌ உன்னைக்‌ 
கொன்று, உன்‌ தலையை உன்னை விட்டு வாங்கி, பெலிஸ்தருடைய பாளயத்தின்‌ 
பிணங்களை இன்றையதினம்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, பூமியின்‌ காட்டுமிருகங்களுக்கும்‌ 


8 


கொடுப்பேன்‌; அதனால்‌ இஸ்ரவேலில்‌ தேவன்‌ ஒருவர்‌ உண்டு என்று பூலோகத்தார்‌ எல்லாரும்‌ 
அறிந்துகொள்ளுவார்கள்‌. 

47. கர்த்தர்‌ பட்டயத்தினாலும்‌ ஈட்டியினாலும்‌ ரட்சிக்கிறவர்‌ அல்ல என்று இந்த ஜனக்‌ 
கூட்டமெல்லாம்‌ அறிந்து கொள்ளும்‌; யுத்தம்‌ கர்த்தருடையது; அவர்‌ உங்களை எங்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடூப்பார்‌ என்றான்‌. 


3.3. (3) எ8சக்கியாவின்‌ விசுவாசம்‌ 


2நாளாகம்‌ 20:12. எங்கள்‌ தேவனே, அவர்களை நீர்‌ நியாயந்தீர்க்கமாட்டீரோ? எங்களுக்கு 
விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்குப்‌ பெலனில்லை; 
நாங்கள்‌ செய்யவேண்டியது இன்னதென்று எங்களுக்குத்‌ தெரியவில்லை; ஆகையால்‌ எஙகள்‌ 
கண்கள்‌ உம்மையே நோக்கிக்கொஷ்டிருக்கிறது என்றான்‌. 


7. நீங்கள்‌ திடன்கொண்டு தைரியமாயிருங்கள்‌; அசீரியா ராஜாவுக்கும்‌ அவனோடிருக்கிற 
ஏராளமான கூட்டத்திற்கும்‌ பயப்படாமலும்‌ கலங்காமலுமிருங்கள்‌; 
அவனோழருக்கிறவர்களைப்பார்க்கிலும்‌ நம்மோடிருக்கறவர்கள்‌ அதிகம்‌. 


8. அவனோடிருக்கிறது மாம்ச புயம்‌, நமக்குத்‌ துணைநின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த 
நம்மோடிருக்கிறவர்‌ நம்முடைய தேவனாகிய கர்த்தர்கானே என்று சொல்லி, அவர்களைத்‌ 
தேற்றினான்‌; யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின்மேல்‌ 
ஜனங்கள்‌ நம்பிக்கை வைத்தார்கள்‌. 

2நாளாகம்‌ 20:21. அப்பொழுது கர்த்தர்‌ ஒரு தூதனை அனுப்பினார்‌; அவன்‌ அசீரியருடைய 
ராஜாவின்‌ பாளயத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும்‌, தலைவரையும்‌, சேனாபதிகளையும்‌ 
அதம்பண்ணினான்‌; அப்படியே சனகெரிப்‌ செத்தமுகமாய்த்‌ தன்‌ தேசத்திற்குத்‌ திரும்பினான்‌; 
அங்கே அவன்‌ தன்‌ தேவனுடைய கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கிறபோது, அவனுடைய 
கர்ப்பப்பிறப்பான சிலர்‌ அவனைப்‌ பட்டயத்தால்‌ வெட்டிப்போட்டார்கள்‌. 

22. இப்படிக்‌ கர்த்தர்‌ எசேக்கியாவையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ அசீரியருடைய 
ராஜாவாகிய சனகெரிபின்‌ கைக்கும்‌ மற்ற எல்லாருடைய கைக்கும்‌ நீங்கலாக்கி இரட்சித்து, 
அவர்களைச்‌ சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார்‌. 


3.4. நாங்கள்‌ ஆராதிக்கிற எங்கள்‌ 8தவள்‌ எங்களைத்‌ தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்‌. 


தானியேல்‌ 3:15. இப்போதும்‌ எக்காளம்‌, நாகசுரம்‌, கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌, தம்புரு 
முதலான சகலவித கீதவாத்தியங்களின்‌ சத்தத்தையும்‌ நங்கள்‌ கேட்கும்போது, தாழ விழுந்து, 
நான்‌ பண்ணிவைத்த சிலையைப்‌ பணிந்துகொள்ள ஆயத்தமாயிருந்தால்‌ நல்லது; 
பணிந்துகொள்ளாதிருந்தீர்களேயாகில்‌, அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின்‌ நடுவிலே 
போடப்படூவீர்கள்‌; உங ௧ளை என்‌ கைக்குத்‌ தப்புவிக்கப்போகற தேவன்‌ யார்‌ என்றான்‌. 

16. சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ என்பவர்கள்‌ ராஜாவை நோக்கி: நேபுகாத்நேச்சாரே, 
இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 

17. நாங்கள்‌ ஆராதிக்கிற எங்கள்‌ தேவன்‌ எங்களைத்‌ தப்புவிக்க வலலவரயயிருக்கிறார்‌; அவர்‌ 
எரிகிற அக்கினிச்சூளைக்கும்‌, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும்‌ நீங்கலாக்கி விடுவிப்பார்‌. 
18. விடுவிக்காமற்போனாலும்‌, நாங்கள்‌ உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை 
செய்வதுமில்லை, நீர்‌ நிறுத்தின பொற்சிலையைப்‌ பணிந்துகொள்வதுமில்லை என்கிறது 
ராஜாவாகிய உமக்குத்‌ தெரிந்திருக்கக்கடவது என்றார்கள்‌. 

தானி 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட, அவர்கள்‌ தானியேலைக்‌ கொண்டுவந்து, 
அவனைச்‌ சிங்கங்களின்‌ கெபியிலே போட்டார்கள்‌. ராஜா தானியேலை நோக்கி: நீ 
இடைவிடாமல்‌ ஆராதிக்கிற உன்‌ தேவன்‌ உன்னைத்‌ தப்புவிப்பார்‌ என்றான்‌. 

தானி 6:23. அப்பொழுது ராஜா தன்னில்‌ மிகவும்‌ சந்தோஷப்பட்டு, தானியேலைக்‌ 
கெபியிலிருந்து தூக்கிவிடச்‌ சொன்னான்‌; அப்படியே தானியேல்‌ கெபியிலிருந்து 
தூக்கிவிடப்பட்டான்‌; அவண்‌ தன்‌ தேவன்பேரில்‌ விசுவாசித்திருந்தபடியால்‌, அவனில்‌ ஒரு 
சேதமும்‌ காணப்படவில்லை. 


3.5. உம்முடைய தவன்‌ என்னுடய 8தவள்‌ 


ரூத்‌ 1:16. அதற்கு ரூத்‌: நான்‌ உம்மைப்‌ பின்பற்றாமல்‌ உம்மைவிட்டுத்‌ 
திரும்பிப்போவதைக்குறித்து, என்னோடே பேசவேண்டாம்‌; நர்‌ போகும்‌ இடத்திற்கு நானும்‌ 


வருவேன்‌; நீர்‌ தங்கும்‌ இடத்திலே நானும்‌ தங்குவேன்‌; உம்முடைய ஜனம்‌ என்னுடைய 
ஜனம்‌; உம்முடைய தேவன்‌ என்னுடைய தேவன்‌, 


17. நீர்‌ மரணமடையும்‌ இடத்தில்‌ நானும்‌ மரணமடைந்து, அங்கே அடக்கம்பண்ணப்படுவேன்‌; 
மரணமேயல்லாமல்‌ வேறொன்றும்‌ உம்மை விட்டு என்னைப்‌ பிரித்தால்‌, கர்த்தர்‌ அதற்குச்‌ 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ என்றாள்‌. 

3.6. நாள்‌ அவருடய வஸ்திரங்களளயாகிலும்‌ தொட்டால்‌ ॥சொஸ்தமா£வள்‌ 

மாற்கு 5: 25. அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய்ப்‌ பெரும்பாடூள்ள ஒரு ஸ்திரீ, 

26. அநேக வைத்தியர்களால்‌ மிகவும்‌ வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகளையெல்லாம்‌ 
செலவழித்தும்‌, சற்றாகிலும்‌ குணமடையாமல்‌ அதிக வருத்தப்படூகிறபொழுது, 

27. இயேசுவைக்குறித்துக்‌ கேள்விப்பட்டு: நான்‌ அவருடைய வஸ்திரங்களையாவிலும்‌ 
தொட்டால்‌ சொஸ்தமாவேன என்று சொல்லி; 

28. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்குப்‌ பின்னாக வந்து, அவருடைய வஸ்திரத்தைத்‌ 
தொட்டாள்‌. 

29. உடனே அவளுடைய உதிரத்தின்‌ ஊறல்‌ நின்றுபோயிற்று; அந்த வேதனை நீங்கி 
ஆரோக்கியமடைந்ததை அவள்‌ தன்‌ சரீரத்தில்‌ உணர்ந்தாள்‌. 

30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை பறப்பட்டதைத்‌ தமக்குள்‌ அறிந்து, 
ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி: என்‌ வஸ்திரங்களைத்‌ தொட்டது யார்‌ என்று கேட்டார்‌. 

31. அவருடைய சீஷர்கள்‌ அவரை நோக்கி: திரளான ஜனங்கள்‌ உம்மை 
நெருக்கிக்கொண்டிருக்கிறதை நீர்‌ கண்டும்‌, என்னைத்‌ தொட்டது யார்‌ என்று கேட்கிறீரே 
என்றார்கள்‌. 

32. இதைச்‌ செய்தவளைக்‌ காணும்படிக்கு அவர்‌ சுற்றிலும்‌ பார்த்தார்‌. 

33. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள்‌ பயந்து, நடுங்கி, அவர்‌ 
முன்பாக வந்து விழுந்து, உண்மையையெல்லாம்‌ அவருக்குச்‌ சொன்னாள்‌. 

34. அவர்‌ அவளைப்‌ பார்த்து: மகளே, உன்‌ விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது, நீ 
சமாதானத்தோடேபோய்‌, உன்‌ வேதனை நீங்கி, சுகமாயிரு என்றார்‌. 


3.7. கானாளியப்பெரர்சரிள்‌ விசுவாசம்‌ (இஸ்ர£வேலறுக்குந்தாள்‌ தாவ்தின்‌ குமாரன்‌ என்றழைக்க முடியும்‌) 
மத்தேயு 15:21. பின்பு, இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, தீரு சீதோன்‌ பட்டணங்களின்‌ 
திசைகளுக்குப்‌ போனார்‌. 


22. அப்பொழுது, அந்தத்‌ திசைகளில்‌ குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில்‌ 
வந்து: ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனை, எனக்கு இரங்கும்‌, என்‌ மகள்‌ பிசாசினால்‌ கொடிய 
வேதனைப்படுகிறாள்‌ என்று சொல்லிக்‌ கூப்பிட்டாள்‌. 

23. அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக அவர்‌ ஒரு வார்த்தையும்‌ சொல்லவில்லை. அப்பொழுது 
அவருடைய சீஷர்கள்‌ வந்து: இவள்‌ நம்மைப்‌ பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை 
அனுப்பிவிடும்‌ என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌. 

24. அதற்கு அவர்‌: காணாமற்போன ஆடூகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்கு 
அனுப்பப்பட்டேனேயன்றி, மற்றப்படியல்ல வென்றார்‌. 

25. அவள்‌ வந்து: ஆண்டவரே, எனக்கு உதவிசெய்யும்‌ என்று அவரைப்‌ பணிந்து 
கொண்டாள்‌. 

26. அவர்‌ அவளை நோக்கி: பிள்ளைகளின்‌ அப்பத்தை எடுத்து, நாய்க்குட்டிகளுக்குப்‌ 
போடுகிறது நல்லதல்ல என்றார்‌. 


27. அதற்கு அவள்‌: மெய்தான்‌ ஆண்டவரே, ஆகிலும்‌ நாய்க்குட்டிகள்‌ தங்கள்‌ எஜமான்க௧ளின்‌ 
மேஜையிலிருந்து விழும்‌ துணிக்கைகளைத்‌ தின்னுமே என்றாள்‌. 


28. இயேசு அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: ஸ்திரீயே, உன்‌ விசுவாசம்‌ பெரிது; ந விரும்புகிறபடி 
உனக்கு ஆகக்கடவது என்றார்‌. அந்நேரமே அவள்‌ மகள்‌ ஆரோக்கியமானாள்‌. 


10 


